GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 1 . 60 Paise . 


* OF T 


KAMIT 


MENT 


RNU 


. 
* " HT 
- - - 

ப 
PIE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


1க 


. 


NADO 


4 


(1 * 


TRUT 


ALONE TR 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 344] 


CHENNAI , THURSDAY , DECEMBER 24 , 2009 

Margazhi 9 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
வேலூர் மாவட்டம் , வாணியம்பாடி வட்டத்தைச் சீரமைத்து ஆம்பூரை தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக 

ஆம்பூர் வட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 

[ அரசாணை (நிலை ) எண் 501 , வருவாய் ( வ .நி .1(1)] த் துறை , 24 டிசம்பர் 2009. ) 
No . II (2 )/ REV / 712 ( e)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி வட்டத்தைப் பிரித்து 
2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 - ஆம் நாளிலிருந்து ஆம்பூரைத் தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக ஆம்பூர் 
வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய்க் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் ஆம்பூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . ஆம்பூர் , 2 . துத்திப்பட்டு , 3 . மேல் சாணாங்குப்பம் , 
4 . மாதனூர் ஆகிய குறுவட்டங்கள் மீது தற்போது வாணியம்பாடி வட்டாட்சியராலும் , 5 . அகரம் குறுவட்டத்தின் மீது தற்போது 
வேலூர் வட்டாட்சியராலும் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி ஆம்பூர் வட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 
30 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 

அட்டவணை 
வ . எண் குறுவட்டத்தின் 

வருவாய்க் கிராமங்களின் பெயர் . 
பெயர் . 
(2 ) 

( 3 ) 
ஆம்பூர் 

ஆம்பூர் 
மேல்கிருஷ்ணாபுரம் 
வெள்ளக்கல் 
விண்ணமங்கலம் 
சோலூர் 
சாணாங்குப்பம் 
மின்னூர் 
செங்கிலிகுப்பம் 
பெரியாங்குப்பம் 
ஆலாங்குப்பம் 
நாயக்கனேரி 
கன்னடிகுப்பம் 
நாச்சார்குப்பம் 

கம்மியம்பட்டு 
DTP - ||- 2 Ex . ( 344 ) 

[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ .எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வருவாய்க் கிராமங்களின் பெயர் . 


( 2 ) 


(3 ) 


மாதனூர் 


தோட்டாளம் 
மாதனூர் 
கொல்லமங்கலம் 
பள்ளிகுப்பம் 
அகரம்சேரி 
பாலூர் 
திருமலைக்குப்பம் 
கூத்தம்பாக்கம் 
வெங்கிளி 
குளிதிகை 
வடபுதுப்பட்டு 
கீழ்முருங்கை 
சோமலாபுரம் 
கொம்மேஸ்வரம் 


துத்திப்பட்டு 


துத்திப்பட்டு 
கைலாசகிரி 
நரியம்பட்டு 
அயித்தம்பட்டு 
வெங்கடசமுத்திரம் 
பாவர்த்தன்பட்டடை 
கொம்மேஸ்வரம் 
சாத்தம்பாக்கம் 
சின்னவரிக்கம் 
பெரியவரிக்கம் 
தேவலாபுரம் 
லைப்பைமாங்குப்பம் 
மிட்டாளம் 
பைரபள்ளி 


மேல் சாணாங்குப்பம் 


உதயேந்திரம் 
கொல்லங்குப்பம் 
வடசேரி 
ஈச்சம்பட்டு 
சின்னபள்ளிக்குப்பம் 
தென்னம்பட்டு 
மலையாம்பட்டு 
பாப்பனபள்ளி 
மணியார்குப்பம் 
மேல்சாணாங்குப்பம் 
காரப்பட்டு 
வடகரை 
வீராங்குப்பம் 
கரும்பூர் 
கதவாளம் 
பார்சனபள்ளி 
குமாரமங்கலம் 
கம்மகிருஷ்ணம்பள்ளி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ .எண் 


வருவாய்க் கிராமங்களின் பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


அகரம் 


அகரம் 


தோளபள்ளி 
அக்ரஹாரம் 
ஆர்ஜாதி 
பாலபாடி 
குரவராஜபாளையம் 
இராமநாயினிகுப்பம் 
நெடுமிபாளையம் 
அரிமலை 
குப்பம்பாளையம் 
சின்னபள்ளிகுப்பம் 
பாக்கம் 
பாக்கம்பாளையம் 
மேல் பள்ளிப்பட்டு 
தென்புதுப்பட்டு 
ஆசானாம்பட்டு 
கல்லாபாறை 
குப்பம்பட்டு 
வேப்பங்குப்பம் 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


